பண்பாட்டு ஆய்வு மையம்‌ ஓஒ 49 


குறியீடுகளும்‌ 
கல்்‌ளா:௫க்களுற 


இ. லெ. சுபாஷ்‌ சந்திர போஸ்‌ 


50 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 


முன்னுரை : 

நம்‌ பாரதநாட்டின்‌ வரலாறு மற்றும்‌ பண்பாட்டை 
அறிவதில்‌ தொல்பொருள்‌ ஆய்வு முக்கிய அங்கம்‌ வகிக்கிறது. 
தொல்பொருள்‌ ஆய்வில்‌ பலவகையான ஆய்வுகள்‌ 
உள்ளடங்கியுள்ளன. அவைகளை அகழாய்வு, பாறை ஓவியங்கள்‌ 
பற்றிய ஆய்வு கல்வெட்டாய்வு, கோயில்‌ கட்டடக்கலை மற்றும்‌ 
சிற்பக்கலை பற்றிய ஆய்வு போன்றவைகள்‌ உள்ளடங்கும்‌. 
அகழாய்வின்போது கண்டுபிடிக்கப்பட்ட பானைஒடுகள்‌ மற்றும்‌ 
பழங்காசுகளில்‌ குறியீடுகளும்‌ எழுத்துக்களும்‌ காணப்படுகின்றன. 
நம்‌ முன்னோர்கள்‌ பல முக்கிய குறிப்புக்களைக்‌ களிமண்‌ தட்டை 
ஓடுகள்‌, பழங்காசுகள்‌, செப்புப்பட்டயங்கள்‌, ஓலைச்சுவடிகள்‌, 
கல்வெட்டுக்கள்‌, ஆகியவைகளில்‌, குறியீடுகள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌ 
மூலமாகவே தத்தம்‌ வருங்காலச்‌ சந்ததியினர்‌ அறியும்படி. யாக பல 
செய்திகளை விட்டுச்சென்றுள்ளனார்‌. பழங்கால எழுத்துக்கள்‌ 
அனைத்தும்‌ குறியீடுகளில்‌ இருந்து தோன்றியவையாகும்‌. எனவே 
குறியீடுகள்‌ மற்றும்‌ கல்வெட்டுக்களைப்‌ பற்றிய ஆய்வு 
முக்கியத்துவம்‌ பெறுகின்றது. 

வடக்கே இமயம்‌ முதல்‌ தெற்கே குமரி வரை அகன்று 
விரிந்த நம்‌ பாரதநாட்டை அரசாண்ட அரசர்கள்‌ பல 
கல்வெட்டுக்களையும்‌ அத்துடன்‌ சில குறியீடுகளையும்‌ வருங்காலச்‌ 
சந்ததியர்‌ நன்கு அறியும்படியாகப்‌ பாறைகள்‌ மீதும்‌, கோயில்சுவர்‌ 
மற்றும்‌ தூண்களிலும்‌, ஒலைச்சுவடுகளிலும்‌, பழங்காசுகளிலும்‌, 
செப்புப்பட்டயங்களிலும்‌, சிலைகளிலும்‌, நடுகற்களிலும்‌ பொறித்து 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ ஓஒ 51 
வைத்துள்ளனர்‌. இதன்மூலம்‌ கி.மு. 4 ஆம்‌ நுற்றா ண்டு பழதல்‌ கடந்த 
சில நூற்றாண்டுகள்‌ வரையிலான நம்‌ நாட்‌்டூன்‌ வாலாறு மற்றும்‌ 
பண்பாடு பற்றிய அரிய பல செய்திகளை நம்மால்‌ அறிய மடிகிறது. 
கி.மு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பான சிந்துசமவெளி நாகரிகத்தைப்‌ 
பற்றி நாம்‌ அறிய உதவியது களிமண்‌ தட்டைஓடுகள்‌ மற்றும்‌ 
பானை ஒடுகளில்‌ காணப்படும்‌ குறியீடுகளாகும்‌. குறியீகளிலிருந்து 
பரிணாம வளர்ச்சியில்‌ தோன்றியதே ளாழத்துக்களின்‌ வடிவங்கள்‌ 
என இதன்‌ மூலம்‌ அறியலாம்‌. 

இந்தியாவின்‌ பல்வேறு மொழிகளில்‌ கல்வெட்‌ 
டெழுத்துக்கள்‌ பல வடிவங்களாக வளர்ச்சியடைந்‌ துள்ளதை பல 
கல்வெட்டுக்களின்‌ வாயிலாக அறிய முடிகிறது. இந்தியாவின்‌ பல 
மாநிலங்களில்‌ கண்டறியப்பட்ட குறியீடுகள்‌ மற்றும்‌ 
கல்வெட்டுக்களின்‌ எண்ணிக்கையில்‌ தமிழ்நாடு முதலிடம்‌ 
வகிப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

இந்தியநாட்டின்‌ வரலாறு மற்றும்‌ பண்பாட்டை அறி 
நாட்டின்‌ அனைத்துப்‌ பகுதிகளில்‌ உள்ள கல்வெட்டுச்‌ செய்திக்‌ 
ஒன்று திரட்டப்பட வேண்டும்‌ என 1837 இல்‌ நமக்கு உணர்த்தியவர்‌ 
ஜேம்ஸ்‌ பிரின்சப்‌ என்ற பெயர்‌ கொண்ட ஆங்கிலேயர்‌. 

அதன்படி இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய அரசின்‌ 
ஆணைப்படி கல்வெட்டுக்கான ஆய்வுப்பணி தொடங்கப்பட்டு, 
1903 இல்ஹீலட்ச்‌ என்பவரால்‌ தென்னிந்திய கல்வெட்டுக்களின்‌ 
தொகுப்பு முதன்முதலில்‌ வெளியிடப்படது. அதனைத்‌ தொடர்ந்து 
இந்திய நாட்டின்‌ மத்திய, மாநில அரசின்‌ ஆணைப்படி 
நடைபெற்று வருகிறது. தனியார்‌ ஆராய்ச்சி நிறுவனங்களும்‌, 
தன்னார்வ ஆய்வாளர்களும்‌ ஆய்வுப்பணியை 
மேற்கொண்டுள்ளதையும்‌ சுட்டிக்காட்டலாம்‌. 

குறியீடுகள்‌ மற்றும்‌ கல்வெட்டுக்களைப்‌ பற்றிய கள ஆய்வு, 
களஆய்வின்‌ போது நாங்கள்‌ அறிந்தவைகள்‌ எங்களுக்கு ஏற்பட்ட 
அனுபவங்கள்‌, படிவம்‌ எடுக்கும்‌ முறை ஆகியவை பற்றியும்‌ மேலும்‌ 
பல விபரங்களையும்‌, குறியீடுகளும்‌ கல்வெட்டுக்களும்‌ ஆய்வு 
நெறி முறைகள்‌ என்ற தலைப்பில்‌, ஆய்வுப்பணியை 


52 அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 
மேற்கொள்ளும்‌ தன்னார்வ ஆய்வாளர்களுடன்‌ பகிர்ந்துகொள்ள 
வாய்ப்பு கொடுத்த கோவை, பண்பாட்டு ஆய்வுமையத்தார்களும்‌ 
எங்களது மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. 


கல்வெட்டுக்களில்‌ காணப்படும்‌ மங்களகரமான 


குறியீடுகளும்‌ சொற்களும்‌ 


ஒலைச்சுவடி கள்‌, செப்புப்பட்டயங்கள்‌ மற்றும்‌ 
கல்வெட்டுக்களின்‌ ஆரம்பத்தில்‌ பல வகையான குறியீடுகளும்‌ 
சொற்களும்‌ காணப்படுகின்றன. ஒரு செங்குத்துக்கோடும்‌, ஒரு 
படுக்கைக்‌ கோடும்‌ இணைந்து காணப்படும்‌ குறியீட்டை, 
படுக்கைவசமாகத்‌ திரும்பி இருப்பது போல்‌ காணப்படும்‌. ஆங்கில 
எழுத்தான '1' யின்‌ வடிவத்துடன்‌ ஒப்பிடலாம்‌. இந்தக்‌ குறியீட்டின்‌ 
பெயர்‌ “தோ "என்பதாகும்‌. அது ஞானத்தைக்‌ குறிப்பிடும்‌ 
குறியீடாகும்‌. 


அதே தோ குறியீடு எங்ஙணம்‌ பரிணாம வளர்ச்சி 
அடைந்தது என்பதை நாம்‌ அறியக்கூடிய வகையில்‌ சற்றே 
மாறுபட்ட ஒரு குறியீட்டையும்‌ காணலாம்‌. இதில்‌ ஒரு 
படுக்கைக்கோடும்‌ அதனைத்‌ தொடர்ந்து அளவில்‌ மாறுபட்ட 
மூன்று அல்லது நான்கு செங்குத்துக்கோடுகளும்‌ காணப்படும்‌. இது 
போன்ற குறியீடுகளை கல்வெட்டெமுத்துக்களின்‌ ஆரம்பத்திலும்‌, 
இறுதியிலும்‌ காணலாம்‌. ஆயின்‌ இறுதியில்‌ அதே குறியீடு 180 டிகிரி 
திருப்பினால்‌ அக்குறியீடு எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு 
காணப்படும்‌. 


ஆரம்பத்திலும்‌ இறுதியிலும்‌ காணப்படும்‌ இவ்விரண்டு 
குறியீடுகள்‌ முறையே ஆக்கல்‌, ஒடுங்குதல்‌ ஆகிய இரண்டு 
இயக்கத்தைக்‌ குறிப்பிடுகின்றன. இவ்விரண்டு 
குறியீடுகளுக்கிடையே பொறிக்கப்பட்டுள்ள பொன்‌ 
னெழுத்துக்கள்‌ அனைத்தும்‌, காத்தல்‌ என்ற இயக்கத்தை 
மறைபொருளாக மறைத்து காட்டப்பட்டிருப்பது 
ரகசியக்குறிப்பாகும்‌. இது கல்வெட்டுக்களில்‌ உள்ள செய்திகளின்‌ 
வாயிலாகக்‌ காக்கப்பட வேண்டியது தர்மம்‌ என்பதையும்‌ நமக்குக்‌ 
குறிப்பால்‌ உணர்த்தப்பட்டிருப்பதை அறிவோம்‌. 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 53 

இதே குறியீட்டின்‌ பரிணாம வளர்ச்சி தான்‌ ௨ என்ற 
வடி.வும்‌ போன்ற குறியீடாகும்‌. இதுவே அ, ௨, ம்‌ என்ற மூன்றும்‌ 
ஒன்றெனக்‌ கலந்த, தீர்க்க பிரணவமந்திரமாகிய ஓம்‌ எனும்‌ 
ஓங்காரத்தின்‌ வடிவமாகும்‌. ஆக்கல்‌, காத்தல்‌ மற்றும்‌ ஒடுங்குதல்‌ 
ஆகிய மூன்றையும்‌ செயல்படுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ சக்தி 
அகுிபராசக்தியாகும்‌. 

எங்கிருந்து தோன்றியதோ அங்கேயே எல்லாம்‌ ஒடுங்கும்‌ 
எனவும்‌ ஒன்றைத்‌ தவிர மற்றொன்று இல்லை என்பதே 
பிரம்மஞானமாகும்‌. அந்த பிரம்மஞானத்தைக்‌ கொடுக்கக்‌ 
கூடியவள்‌ அன்னை, அவளது வடிவம்‌ ஸ்ரீ ஆகும்‌. எனவே தான்‌ 
கல்வெட்டுச்‌ சாஸனங்களில்‌ ' ஸ்ரீ ' என்ற எழுத்தை முன்னிருத்திச்‌ 
செய்திகள்‌ சொல்லப்பட்டுள்ளன என்பது அறியத்தக்கது. 
அன்னையைக்‌ குறிப்பிடும்‌ 'ஸ்ரீ 'என்ற எழுத்து ' சுவஸ்திஸ்ரீ என்ற 
சொல்லுடன்‌ இணைந்து காணப்படுவதன்‌ பொருள்‌, அன்னையின்‌ 
அருளால்‌ எட்டுத்‌ திசைகளிலும்‌ பாதுகாக்கப்பட்டு 
மங்களமுண்டாகட்டும்‌ என்பதாகும்‌. 


S| 


ஆண்டுகள்‌, மாதங்கள்‌ மற்றும்‌ தேதிகள்‌: 

பழங்கால கல்வெட்டுக்களில்‌ ஆண்டுகள்‌ பெரும்பாலும்‌ 
கலியுகம்‌, சாலிவாகன சகாப்தம்‌ எனக்‌ குறிப்பிட்டு 
காட்டப்பட்டிருக்கும்‌. மேலும்‌ அரசரின்‌ ஆட்சியாண்டைக்‌ 
குறிப்பிடுவதும்‌ பழங்கால மரபாகும்‌. ஒரு சில கல்வெட்டுக்களில்‌ 
சகரையாண்டு அல்லது சகரயாண்டு எனக்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ 
(நன்றி: பழங்காசு, திருவண்ணாமலை, ஆடையூர்‌, செக்குக்‌ 
கல்வெட்டு) அதன்‌ பொருள்‌ எந்த ஒரு பேரரசுக்கும்‌ உட்படாத 
நாடாக இருந்த ஆண்டு (காலம்‌) என்பதாகும்‌. 


54 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 


தமிழ்‌ ஆண்டுகள்‌, மாதத்தின்‌ தேதிகளையும்‌ எழுத்தால்‌ 
அல்லது எண்களுக்குப்‌ பதிலாக தமிழ்‌ எழுத்துக்களால்‌ 
குறிப்பிடப்பட்டி ருக்கும்‌. உதாரணம்‌ 'க' என்ற தமிழ்‌ எழுத்து எண்‌ 
ஒன்றினைக்‌ குறிப்பதாகும்‌. சூரியன்‌ ஒவ்வொரு மாதத்தில்‌ 
ஒவ்வோர்‌ இராசியில்‌ சஞ்சரிப்பார்‌. அதாவது பன்னிரண்டு 
மாதங்களில்‌ பன்னிரண்டு இராசிகளில்‌ இருப்பார்‌. எனவே 
கல்வெட்டுக்களில்‌ தமிழ்மாதங்களின்‌ பெயர்களுக்குப்‌ பதிலாக 
இராசிகளின்‌ பெயர்களோடு ஞாயிறு எனக்‌ குறிப்பிடும்‌ மரபு 
இருந்துள்ளதும்‌ அறியத்தக்கதாகும்‌. 

மேலும்‌ தமிழ்வருடங்களின்‌ பெயர்கள்‌, மாதம்‌, 
தேதிகளோடு, ராசி, நட்சத்திரங்கள்‌, திதி, சுக்கில பட்சம்‌ அல்லது 
கிருஷ்ணபட்சம்‌ மேலும்‌ சில குறிப்புகளையும்‌ காணலாம்‌. 


வியுகம்‌ 
| யுகங்கள்‌ கிருதாயுகம்‌, திரோயுகம்‌, துவாபரயுகம்‌, கலியுகம்‌ 
ரன நான்கு. இப்போது நடைபெறுவது கலியுகம்‌, இதனை 
கலியாண்டு 5111ஆகும்‌. 
சாலிவாகன சகாப்தம்‌ 


கலியுகம்‌ துவங்கி 3179 ஆண்டுகளுக்குப்‌ பிறகு சாலிவாகன 
சகாப்தம்‌ துவங்கியதால்‌ , கலி ஆண்டிலிருந்து 3179 யைக்‌ கழித்து 
சாலிவாகன சகாப்தத்தை அறியலாம்‌. 
கொல்லம்‌ ஆண்டு 


சாலிவாகன சகாப்தத்தின்‌ 747 கழித்து அல்லது 
கலியுகத்திலிருந்து 3926 ஆண்டுகள்‌ கழித்து கொல்லம்‌ ஆண்டு 
கணக்கிடப்படுகிறது. 
ஆங்கில ஆண்டு 

சாலிவாகன சகாப்தத்தோடு 78யைக்‌ கூட்டி ஆங்கில 
ஆண்டு கணிக்கப்படுகிறது. 
பசஸி ஆண்டு 

பசலி ஆண்டானது கலியுகம்‌ 3691க்கு பின்‌ துவங்கியது. 
எனவே கலிஆண்டில்‌ 3691 ஆண்டுகள்‌ கழித்து பசலி ஆண்டை 
அறியலாம்‌. 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 55 

ஹிஜ்ரி ஆண்டு 

கலியுகம்‌ தொடங்கி 3723ஆண்டுகளுக்குப்‌ பிறகு ஹிஜ்ரி 
ஆண்டு துவங்கியது. சாலிவாகன சகாப்தத்திலிருந்து 507 ஆண்டுகள்‌ 
கழித்து ஹிஜ்ரி ஆண்டை கணக்கிடலாம்‌. 
நன்றி: மணிமேகலைப்‌ பஞ்சாங்கம்‌, 2000 - 2010 (பக்கம்‌ 3-4) 
புள்ளி வைத்த கல்வெட்டெழுத்துக்கள்‌ 

கல்லிலே வெட்டப்படும்‌ எழுத்து கல்வெட்டு ஆகும்‌. 
இதனை வெட்டெழுத்து (ஈராறு) எனவும்‌, கல்வெட்டெழுத்து 
(Stone Inscription) எனவும்‌ அழைக்கலாம்‌. 


பொதுவாக கல்வெட்டெழுத்துக்களில்‌ வட்ட வடி.விலா 
புள்ளிவைத்த எழுத்துக்கள்‌ காண்பது மிகவும்‌ அரிது. தம்‌ 
காரணம்‌ கல்வெட்டுகள்‌ பொறிக்கப்பட்டுள்ள கல்லி! 
அமைப்பால்‌ புள்ளிகளை அறிவது கடினமானதும்‌ ஓ 
முக்கியகாரணமாகும்‌. 

திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, திருவெள்ளறையில்‌ 
ஆலம்பாக்கத்து விசய நல்லூலான்‌ தம்பி கம்பனரையனால்‌ 
சுவஸ்திகா வடிவில்‌ கட்டப்பட்டுள்ள தென்னூர்‌ மார்‌ பிடுகு 
பெருங்கணெற்றில்‌ பொறிக்கப்பட்டுள்ள கி.பி. 8ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்த கல்வெட்டில்‌ புள்ளிக்குப்‌ பதிலாக தீச்சுடரின்‌ வடிவத்தைக்‌ 
காணலாம்‌. திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சை செல்லும்‌ 
நெடுஞ்சாலையின்‌ தென்புறத்தில்‌ அமைந்துள்ள புதுக்குடி. எனும்‌ 
பழமையான ஊரிலுள்ள சிவனாலயத்தில்‌ கண்டறியப்பட்ட 
கல்வெட்டில்‌ புள்ளிக்குப்‌ பதிலாக நின்று நிதானமாக எரியும்‌ 
ஜோதியின்‌ வடிவத்தைக்‌ காணலாம்‌. தஞ்சை மாவட்டம்‌ 
செந்தலையில்‌ உள்ள ஸ்ரீ சுந்தரேஸ்வரர்‌ திருக்கோயிலில்‌ உள்ள 
தூண்களில்‌ பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுச்‌ சாசனங்களில்‌ 
புள்ளிக்கு பதிலாக எண்‌ ஏழின்‌ (7) வடிவம்‌ போல்‌ காணப்படுகிறது. 
அதே போன்ற வடிவம்‌ கிள்ளுக்கோட்டையில்‌ வயல்வெளியின்‌ 
நடுவே காணப்படும்‌ கற்பலகையில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


| 


56 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 

திருவெள்ளறை, புதுக்குடி, செந்தலை மற்றும்‌ 
கிள்ளுக்கோட்டையில்‌ காணப்படும்‌ கல்லெழுத்துக்கள்‌ மிக 
அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவைகளைத்‌ தவிர 
புள்ளிக்குப்‌ பதிலாக வேறு வடிவத்துடன்‌ காணப்படும்‌ சில 
கல்வெட்டுக்கள்‌ தமிழகத்தின்‌ தனிச்‌ சிறப்பை பறைசாற்றிக்‌ 
கொண்டிருப்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 


மிக அரிதாகக்‌ கண்டறியப்படும்‌ நீட்டல்‌ அளவு கோல்கள்‌ 


கல்வெட்டுக்கள்‌ மற்றும்‌ குறியீடுகள்‌ மட்டுமின்றி மிக 
அரிதாக கண்களுக்குப்‌ புலப்படுவது பழங்கால நீட்டல்‌ அளவு 
கோல்களாகும்‌. 

பெரும்பான்மை நீட்டல்‌ அளவுகோல்கள்‌ கோயில்களில்‌, 
குறிப்பாக அதிஷ்டானப்பகுதியில்‌ பொறித்து வைக்கப்பட்டுள்ளன. 
ஒரு சிலவற்றை கோயில்களின்‌ மதில்‌ சுவர்களின்‌ அடிப்பகுதயில்‌ 
காணலாம்‌. 


இரண்டு கூட்டல்‌ குறியீடுகளின்‌ இடையே உள்ள அளவே 
நீட்டல்‌ குறியீடு. அந்த இரண்டு கோடுகள்‌ வெட்டும்‌ இடம்‌ ஒரு 
(ள்ளியாகும்‌. அந்த இரண்டு புள்ளிகளே நீட்டல்‌ அளவு கோலின்‌ 
டரம்பமும்‌ முடிவுமாகும்‌. அந்த அளவுகோலின்‌ பெயர்‌ முதல்‌ 
௨ட்டல்‌ குறியீட்டுக்கு முன்பு அல்லது இரண்டு கூட்டல்‌ 
குறியீடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில்‌ காணலாம்‌. 


அத்தகைய நீட்டல்‌ அளவு கோல்களில்‌ பல வகை உண்டு. 
உலகளந்த கோல்‌, நிலமளந்த கோல்‌, மனைக்கோல்‌, நஞ்சைக்கோல்‌, 
புஞ்சைக்கோல்‌, குழிக்கோல்‌, சிற்பாங்கக்‌ கோல்‌, தலைக்கோல்‌ 
ஆகியவை குறிப்பிடத்தக்கனவாகும்‌. 


தமிழ்‌ எழுத்தான ௧ வானது கூட்டல்‌ (4) குறியீட்டின்‌ 
பரிணாம வளர்ச்சியாகும்‌. மேலும்‌ க வானது எண்களின்‌ வரிசையில்‌ 
ஆரம்ப எண்ணான முதல்‌ எண்ணைக்‌ (ஒன்றை) குறிப்பிடுகிறது. 
மேலும்‌ ஆன்மீகரீதியில்‌, சிவசக்தியின்‌ ஐக்கியத்தைக்‌ குறிப்பதாகும்‌. 

பழங்கால நீட்டல்‌ அளவு கோல்களைக்‌ கண்களால்‌ 
பார்ப்பதற்கு பெருமுயற்சி செய்யவேண்டும்‌ என்பது அனுபவ 
ரீதியாக உணர்ந்ததாகும்‌. 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 57 
கன. ய்வின்‌ போது அறிந்தவைகளும்‌ ஏற்பட்ட 
அனுபவங்களும்‌ 

பொதுவாகவே கல்வெட்டுக்கள்‌ மற்றும்‌ குறியீடுகளைப்‌ 
பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம்‌ சற்றுக்‌ குறைவாக இருக்கும்‌ 
காரணத்தால்‌ பொதுமக்கள்‌ இதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதில்லை என்பது வருந்தத்தக்கச்‌ செய்தியாகும்‌. 


அதன்‌ காரணமாக கல்வெட்டுக்களும்‌ குறியீடுகளும்‌ உள்ள 
சுவார்களில்‌ சுண்ணாம்பு அடித்தல்‌, சிமெண்ட்‌ கலவையால்‌ பூசுதல்‌ 
போன்ற செயல்களால்‌ அவைகள்‌ மறைந்து விடும்‌ நிலையில்‌ 
இருப்பதை நம்மால்‌ அறிய முடிகிறது. 

கோயில்களைச்‌ சுற்றியுள்ள நிலப்பகுதிகளின்‌ தரைமட்டம்‌ 
உயர்ந்த காரணத்தால்‌ கோபுரநிலை கால்‌ படிகளில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ள குறியீடுகள்‌ அநேகமாக மறையும்‌ நிலையி 
உள்ளன. அபூர்வமாகக்‌ கண்டறியப்பட்ட குறியீடுகள்‌ ன்‌ 
முற்றிலுமாகவே மண்ணில்‌ மறைந்துவிட்டன என்பது 


உண்மையாகும்‌. 


மேலே கூறப்பட்டவைகள்‌ ஒரு புறமிருக்க, கள ஆய்வுக்குக்‌ 
கிராமப்பகுதிகளுக்குச்‌ சென்று கல்வெட்டு மற்றும்‌ குறியீடுகள்‌ 
ஏதேனும்‌ உள்ளதா எனக்‌ கேட்கும்போது அவர்கள்‌ எங்கள்‌ ஊரில்‌ 
அதுபோன்ற கல்வெட்டுக்களோ அல்லது குறியீடுகளோ முற்றிலும்‌ 
இல்லை எனக்‌ கூறுவதைக்‌ கண்டு ஆய்வாளர்கள்‌ மனம்‌ தளரவும்‌ 
வாய்ப்புண்டு. அவ்வாறு கூறப்பட்ட கிராமத்திலேயே அரிய பல 
கல்வெட்டுச்‌ செய்திகளும்‌ குறியீடுகளும்‌ ஆய்வாளர்களின்‌ 
தேடலால்‌ கண்டறியப்பட்டன என்ற நற்செய்திகளும்‌ நிறைய 
உண்டு. 

இவையாவும்‌ கற்பனைகள்‌ அல்ல, ஒவ்வொரு தன்னார்வ 
ஆய்வாளர்களின்‌ அனுபவத்தால்‌ உணர்ந்து வெளிப்படுத்திய 
உண்மையான செய்திகளாகும்‌. 

பெரும்பாலும்‌ கல்வெட்டுக்கள்‌ மற்றும்‌ குறியீடுகளைப்‌ 
பற்றிய பொதுமக்கள்‌ மனதில்‌ பல தவறான கருத்துக்கள்‌ 
பல்லாண்டுகளுக்கு முன்பே வேரூன்ற ஆரம்பித்துள்ளன. அதற்கான 


58 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 


காரணம்‌ ஒரு சிலரால்‌ பரப்பி விடப்பட்ட தவறான செய்திகளாகும்‌. 
அது அவர்களின்‌ அறியாமையின்‌ வெளிப்பாடாகும்‌. 


மேலும்‌, முப்போகம்‌ விளைந்தாலும்‌ மோருக்கு விதியற்ற 
ஊர்‌ என்பதும்‌ தன்‌ தலையைத்‌ திருகினால்‌ தனம்‌ கிடைக்கும்‌ 
போன்ற வாசகங்கள்‌ எல்லா ஊர்களிலும்‌ உள்ள கல்வெட்டில்‌ 
காணப்படுகிறது என்பதும்‌ தவறானதாகும்‌. 


கல்வெட்டுக்கள்‌ மற்றும்‌ குறியீடுகள்‌ பொறிக்கப்பட்‌்டுள்ள 
கல்தூண்‌ அல்லது கற்பலகைகளைத்‌ தொடக்கூடாது என்பதும்‌ 
அவ்வாறு தொட்டால்‌ ரத்த வாந்தி எடுத்து இறந்து விடுவார்கள்‌ 
என்ற தவறான கருத்தும்‌, குறிப்பாகப்‌ பெண்கள்‌ மாதவிடாய்க்‌ 
காலங்களில்‌ அதன்‌ அருகில்‌ போகக்கூடாது போன்ற 
மூடநம்பிக்கையைக்‌ கண்டு நம்‌ மனம்‌ வருந்தத்தானே செய்கிறது. 
மேலும்‌ வையாவம்‌ அறியாமையைக்‌ தானே 
சுட்டிக்காட்டுகின்றன. 

ஒரு சிலரால்‌ பரப்பி விடப்பட்ட தவறான செய்திகளும்‌ 
உண்டு. அதுவானது தமிழ்நாட்டிலே காணப்படும்‌ தானமாக 
கொடுக்கப்பட்ட நிலங்களைப்‌ பற்றிய செய்தியைத்‌ தவிர வேறு 
முக்கியமான செய்திகள்‌ ஏதுமில்லை என்பதும்‌, அவற்றால்‌ நம்‌ 
நாட்டின்‌ வரலாறு மற்றும்‌ பண்பாட்டை அறிய சாத்தியக்‌ கூறுகள்‌ 
ஏதும்‌ இல்லை என்பதாகும்‌. 


மேலும்‌ கல்வெட்டுக்களில்‌ காணப்படுவது தமிழ்‌ 
எழுத்துக்கள்‌ கொண்ட வாசகங்கள்‌ அல்ல. அவைகள்‌ எல்லாம்‌ 
அறியாத எழுத்துக்களே என்பதாகும்‌. குறியீடுகளாக உருவாகி 
கல்வெட்டெழுத்துக்களாக ஆயிரம்‌ ஆண்டுகளில்‌ நிறைய 
மாற்றமடைந்ததை அவர்கள்‌ அறியாததே அதற்கு முக்கிய 
காரணமாகும்‌. 

இதுபோன்ற தவறான கருத்துக்களையும்‌ மூட 
நம்பிக்கைகளையும்‌ வேரோடு தோண்டி எடுத்தெறிந்து மக்களிடம்‌ 
விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களது அறியாமையை நீக்குவது 
மிகமிக அவசியமாகும்‌. இந்த நற்செயலைச்‌ செய்யக்கூடிய 
மனஉறுதியும்‌, துணிவும்‌ தன்னார்வ ஆய்வாளர்களுக்கு நிச்சயமாக 
உண்டு. 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 59 
அதேநேரத்தில்‌ நாம்‌ என்ன செய்கிறோம்‌ என்பதற்கு 
மட்டும்‌ நாம்‌ பொறுப்பாளிகள்‌ அல்ல, நாம்‌ எதையெல்லாம்‌ 
செய்யாமல்‌ விட்டுச்செல்கிறோமோ அவைகளுக்கும்‌ நாமே 
பொறுப்பாளிகள்‌ என்பதை கருத்தில்‌ கொண்டு, கள ஆய்வைப்பற்றி 
மேலும்‌ பல விபரங்களைக்‌ காண்போம்‌. 
கன.ஆய்வக்கும்‌ படிவம்‌ எடுப்பதற்கும்‌ 
தேவையான உபகரணங்கள்‌ : 
சீம்க்கண்ட பொருட்களை எடுத்துச்செல்ல பை மற்றும்‌ 
பெட்டிகள்‌ நீட்டல்‌ அளவு அளக்கும்‌ நாடா. 50 மீட்டர்‌ 
திசையறியும்‌ காந்தமானி 
புகைப்படமெடுக்கும்‌ டிஜிட்டல்‌ கேமரா 
வீடியோ கேமரா 
ஒலிப்பதிவு செய்யும்‌ கருவி 
தண்ணீர்‌ வாளி 
தண்ணீர்க்‌ குவளை 
0 அளவு வெள்ளைநிறத்‌ தாள்‌ 
சாக்கட்டி 
சுத்தம்‌ செய்யும்‌ நார்மட்டை 
சுத்தம்‌ செய்யும்‌ கம்பிமட்டை 
அடி. மட்டை பெரியது 
அடி. மட்டை சிறியது 
வார்ணம்‌ அடிக்கும்‌ மட்டை 
நீர்‌ உறிஞ்சி 
மையொற்றி பெரியது 
மையொரதற்றி சிறியது 
அலுமினியத்தட்டு 
வெள்ளைநால்‌ 
தாள்‌ வெட்டும்‌ கத்தி 
ஜமுக்காளம்‌ 


60 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 
முதல்‌ உதவி சாதனப்பெட்டி 
குடிநீர்‌ 
தொமாஸ்‌ பிளாஸ்க்‌ தேநீர்‌ அல்லது காப்பி 
தேவையான உணவு 
படி வமெடுக்க கருப்புமை தயாரிக்கும்‌ பொருள்கள்‌ 
கருப்புநிறப்‌ பொடி (பிளாக்‌ ஆக்சைடு) 500 கிராம்‌. 
இந்தியன்‌இங்க்‌ 100 முதல்‌ 150 மில்லிலிட்டர்‌. 
கோந்து 100 கிராம்‌ மேலும்‌ தேவையான அளவு. 
படி வமெடுக்கக்‌ கருப்புமை தயாரிக்கும்‌ முறை 
| கருப்புநிறப்பொடியில்‌ இந்தியன்‌ இங்க்கை ஊற்றி, 

காந்தையும்‌ சேர்த்து நன்றாகப்‌ பிசைய வேண்டும்‌. பின்னர்‌ அந்தக்‌ 
கலவையை அம்மியில்‌ இட்டு நன்றாக அரைத்துக்‌ கொள்ளவும்‌. 
அரைத்த கலவையை அகன்ற அலுமினியத்‌ தட்டிலிட்டு 
காயவைக்கவும்‌. நன்றாகக்‌ காய்ந்த பின்னர்‌ அதனைச்‌ சிறு சிறு 
துண்டுகளாக்கி, ஒரு தகர அல்லது பிளாஸ்டிக்‌ டப்பாவில்‌ 
அடைத்து வைக்கவும்‌. கல்வெட்டு அல்லது குறியீட்டினை படிவம்‌ 
எடுக்கும்போது மட்டும்‌ தேவையான துண்டுகளை 
அலுமினியத்தட்டில்‌ எடுத்துக்‌ கொண்டு தண்ணீர்‌ இட்டுக்‌ 
குழைத்து வைத்துக்‌ கொள்ளுதல்‌ அவசியமாகும்‌. 
கள ஆய்வு 

கல்வெட்டு மற்றும்‌ குறியீடுகள்‌ பற்றி அறிந்து கொள்ள 

வேண்டும்‌ என்ற எண்ணமே தனியொரு நபரின்‌ தன்னார்வத்தின்‌ 
வெளிப்பாடாகும்‌. 


கல்வெட்டு மற்றும்‌ குறியீடுகள்‌ காணப்படும்‌ இடங்களைக்‌ 
கண்டறிய வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ எல்லோருக்கும்‌ 
ஏற்படுவதில்லை. நல்லதொரு காரணத்திற்காக உருவான அந்த 
தன்னார்வத்தின்‌ தூண்டுதல்‌ மூலமாக கல்வெட்டு மற்றும்‌ 
குறியீடுகளை நேரில்‌ காண வேண்டும்‌ என்ற எண்ணம்தான்‌ 
களஆய்வு மேற்கொள்ளும்‌ பயணத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே 


ணவ 


அமர 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 61 
களஆய்வின்‌ முதல்கட்டத்‌ தொடக்கமாகும்‌. அவ்வாறு 
ஆர்வத்தோடு மேற்கொள்ளப்படும்‌ பயணத்தின்‌ போது கவனம்‌ 
செலுத்த வேண்டி.ய சில பாதுகாப்பான குறிப்புக்களை அறிவது 
மிகவும்‌ அவசியமாகும்‌. 


பாதுகாப்பான குறிப்புகள்‌ 


மழைக்காலம்‌, காற்றடி காலம்‌, மிகவும்‌ வெப்பமான 
கோடைக்காலம்‌ ஆகிய காலங்கள்‌ களஆய்வுக்கு தகுந்த காலங்கள்‌ 
அல்ல. காரணம்‌ இக்காலங்களில்‌ படிவம்‌ (6918028062) எடுப்பது 
எளிதானதல்ல. 


களஆய்வுக்குத்‌ தனிநபராக செல்லாமல்‌, மற்றொரு௨ஃ 
துணையுடன்‌ செல்வது நல்லது. பல முக்கியமான கல்வெட்டுக்களுப 
குறியிடுகளும்‌ ஆட்கள்‌ நடமாட்டம்‌ குறைவான இடங்களாகிய 
நத்தக்காடு அல்லது நத்தமேடு, நீரோடை மற்றும்‌ 
நீர்த்தேக்கங்களின்‌ கரை போன்ற இடங்களில்‌ காணப்படுவதுண்டு. 
அவற்றைக்‌ கண்டறிய குடியிருப்புப்‌ பகுதியிலிருந்து 
வெகுதொலைவான, ஆட்கள்‌ நடமாட்டம்‌ இல்லாத பகுதிக்குச்‌ 
செல்வது, மற்றும்‌ நீரோடைகள்‌, நீர்த்தேக்கங்களில்‌ இறங்கி 
அதனைக்‌ கடக்க முயல்வது போன்றவற்றை நன்கு 
அறிமுகமானவர்களின்‌ உதவியோடு செய்ய வேண்டும்‌. ஆபத்தான 
பாறைகளில்‌ ஏறி இறங்கும்போது தகுந்த பாதுகாப்புச்‌ 
சாதனங்களின்‌ உதவியிடன்‌ செயல்பட வேண்டும்‌. 

தன்னார்வ ஆய்வாளர்கள்‌ தங்களது பாதுகாப்புக்கு மிகவும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌ என இங்கே 
வலியுறுத்தப்படுகிறது. 
கன ஆய்வின்‌ முன்னேற்பாடுகள்‌ 


கள.ஆய்வுக்கு எந்த இடத்திற்கு செல்கிறோம்‌ மற்றும்‌ உடன்‌ 
வருபவர்கள்‌ பற்றிய விபரத்தைத்‌ தத்தம்‌ குடும்பத்தாருக்கு 
அறிவித்தல்‌ மிக முக்கியமானதாகும்‌. ஒரு குறிப்பிட்ட ஊர்‌ அல்லது 
கிராமப்பகுதிக்கு களஆய்வுக்குச்‌ செல்லும்‌ முன்பு அந்த பகுதியைச்‌ 
சார்ந்தவர்களும்‌ நமக்கு முன்பே அறிமுகமானவர்களும்‌, ஆகிய 


62 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 

தேடல்‌ உணர்வு கொண்டவர்களைக்‌ கண்டறிவது நல்லது. பின்னார்‌ 
அவர்களுக்கு தங்களது களஆய்வுப்‌ பணியைப்‌ பற்றிய நோக்கம்‌, 
நாள்‌, நேரம்‌, ஆகிய தகவல்களை முன்னதாகவே அறிவிப்பது 
நல்லது. 

அத்தகைய முன்னறிவிப்பால்‌ தங்களது தேடல்‌ 
உணர்வோடு துவங்கப்படும்‌ களஆய்வுப்‌ பணி மிகச்‌ சிறப்பாகவும்‌ 
பயனுள்ளதாகவும்‌ அமையும்‌. கல்வெட்டு மற்றும்‌ குறியீடுகள்‌ 
பற்றியத்‌ தகவல்‌ ஏதும்‌ அறியாது மேற்கொள்ளப்படும்‌ கள ஆய்வு 
பயணம்‌ பயனற்றதாக அமைய வாய்ப்புகள்‌ அதிகம்‌ உண்டு. 


டு ஆய்வுக்கு அனுமதி பெறுதல்‌ 
தங்களது களஆய்வு செய்ய விரும்பும்‌ இடம்‌ கோயிலாக 


இருந்தால்‌அந்தந்த கோயில்‌ நிர்வாக அதிகாரிகளின்‌ அனுமதியுடன்‌ 
களஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. 


கிராமப்பகுதியாக இருந்தால்‌ கிராமப்பஞ்சாயத்துத்‌ 
தலைவர்கள்‌ அல்லது ஊர்பெரியவார்கள்‌ அனுமதியுடன்‌ ஆய்வுப்‌ 
பணியைத்‌ தொடங்கவேண்டும்‌. 


பழங்கால நினைவுச்சின்னங்கள்‌ என மத்திய மற்றும்‌ 
மாநிலஅரசின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருக்கும்‌ இடங்களுக்குச்‌ சென்று 
ஆய்வுப்பணியை மேற்கொள்ளும்‌ முன்பு அந்தந்த துறை அரசு 
அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெறுதல்‌ அவசியமாகும்‌. 
கனஆய்வின்போது அறிய வேண்டியது 

கல்வெட்டுக்கள்‌ மற்றும்‌ குறியீடுகள்‌ பெரும்பாலும்‌ 
கோயில்கோபுர நுழைவாயில்படிகள்‌, இருபுறமுள்ள சுவர்கள்‌ 
கர்ப்பக்‌ கிரகத்தின்‌ நுழைவாயில்‌, படிகள்‌ மற்றும்‌ வெளிச்சுவர்கள்‌ 
மேலே குறிப்பிட்டவற்றின்‌ அதிஷ்டானப்பகுதி மண்டபத்தின்‌ 
தூண்கள்‌ போன்ற இடங்களில்‌ காணலாம்‌. 


பெரும்பாலும்‌ அவைகள்‌ கிழக்கிலிருந்து மேற்காக அல்லது 
மேற்கிலிருந்து கிழக்காகவும்முறையே வடதிசை அல்லது 
தென்திசை நோக்கி இருப்பது போல பொறிக்கப்பட்டிருக்கும்‌. 
அதற்கு காரணம்‌ சூரியனின்‌ கதிர்‌ வீச்சால்‌ (உஷ்ணத்தால்‌) 


பண்பாட்டு ஆய்வு மையம்‌ $ 63 
கல்வெட்டுப்பகுதி பொரிந்து (அழிந்து) விடும்‌. அவ்வாறு 
பொரிந்துவிடாமல்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்ற 
நோக்கத்தோடு தெற்கு அல்லது வடதிசை நோக்கி பொறித்து 
வைக்கப்பட்டி ருக்கிறது. 


நன்செய்‌, புன்செய்‌ மற்றும்‌ நத்தம்மேடு, நத்தக்காடு போன்ற 
நிலைப்பகுதிகளில்‌ நட்டு வைக்கப்பட்ட கற்‌ பலகை அல்லது 
கல்த்தாண்களில்‌ பொறித்து வைத்திருப்பதையும்‌ காணலாம்‌. 


மலையும்‌ மலைசார்ந்த பகுதிகளில்‌ பாறைகளின்‌ மேல்‌ 
பரப்பின்‌ மீதும்‌ காணலாம்‌. மிகவும்‌ பழங்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
மற்றும்‌ குறியீடுகள்‌ மலைகளில்‌ குகை போன்ற இடங்களிலும்‌, 
பெரும்பாறைகளின்‌ அடிப்பகுதிகளிலும்‌ காணலாம்‌. 


அவ்வாறு மலைகளில்‌ பொறிக்கப்பட்டிருந்த விலை 
மதிப்பற்ற, காலத்தால்‌ அழியாது காக்கப்படவேண்டிய பல 
கல்வெட்டுக்களும்‌, குறியீடுகளும்‌ பாறைகளை வெடிவைத்துத்‌ 
தகர்த்ததால்‌ அழிந்து போய்விட்டன என்பது வேதனைப்பா 
வைக்கும்‌ செய்தியாகும்‌. 


கள.ஆய்வில்‌ முற்றிலும்‌ தவிர்க்க வேண்டியது 


கல்வெட்டு மற்றும்‌ குறியீடு பொறிக்கப்பட்டு 
கற்பலகை அல்லது கல்த்தூண்‌ பூமியில்‌ புதைந்து கிடந்தா 
தன்னிச்சையாகத்‌. தோண்டி எடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகும்‌. 
அத்தகைய கற்பலகை அல்லது கல்த்தூண்‌ ஆகியவைக்‌ கிராமப்‌ 
பஞ்சாயத்துத்‌ தலைவர்கள்‌ அல்லது ஊர்ப்பெரியவர்கள்‌ 
அனுமதியுடன்‌ அவர்களது முன்னிலையில்‌ கிராமமக்களால்‌ 
மட்டுமே எடுக்கப்படவேண்டும்‌. அதற்குப்‌ பின்னரே ஆய்வு 
மேற்கொள்ள வேண்டும்‌. 

இவ்வளவு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட கல்வெட்டு மற்றும்‌ 
குறியீடுகள்‌ பலவற்றை ஆய்வாளர்கள்‌ களஆய்வு செய்ய அவர்கள்‌ 
தியாகம்‌ செய்த நேரமும்‌, காலமும்‌ செய்த பொருட்செலவும்‌, 
அவர்களது சுடினமான உழைப்பும்‌ பற்றி இங்கே குறிப்பிடக்‌ 
கடமைப்பட்டிருக்கிறோம்‌. அவர்களது ஆய்வுக்குத்‌ துணைபுரியும்‌ 


64 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 

நூல்கள்‌ இருக்கும்‌ இடம்தேடி அலைந்த அலைச்சல்‌, பணம்‌ 
செலவிட்டு வாங்கிய நூல்கள்‌ ஏராளம்‌. அத்தகைய பெரும்‌ 
முதலீட்டின்‌ மறுவடிவமே அவர்கள்‌ வடிவமைத்து நமக்களித்த 
ஆய்வுக்குத்‌ துணைநிற்கும்‌ நூல்கள்‌. 

அதுபோலவே உங்களது விலைமதிப்பற்ற தன்னார்வ 
ஆய்வுப்பணியும்‌, தங்களது ஆய்வில்‌ கண்டறிந்த பல 
தத்துவங்களையும்‌ அறிந்துகொள்ள வருங்காலம்‌ காத்திருக்கிறது 
என்பதை நன்குணர்ந்து தங்களால்‌ கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு 
மற்றும்‌ குறியீடுகளை படிவம்‌ (Estam௱றage) எடுக்கும்‌ முறையை 
அறிந்து கொள்வீராக. 
சுத்தம்‌ செய்தல்‌ 


கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்‌, குறியீடுகளில்‌ 
ஈண்ணாம்புக்காறை மற்றும்‌ பாசான்‌ பிடித்திருந்தால்‌ அதனைச்‌ 
சுத்தம்‌ செய்ய வேண்டியது அவசியம்‌. 


இரும்பால்‌ செய்யப்பட்ட கருவிகள்‌ அதாவது மட்டை 
மற்றும்‌ கத்திகளைக்‌ கொண்டு சுத்தம்‌ செய்யும்போது 
கல்வெட்டுக்கள்‌ அல்லது குறியீடுகள்‌ சேதமடையாமல்‌ மிகவும்‌ 
கவனமாக சுத்தம்‌ செய்யவேண்டும்‌. பிளாஸ்டிக்‌ மட்டைகளைக்‌ 
கொண்டு சுத்தம்செய்வது மிகவும்‌ பாதுகாப்பானதாகும்‌. 


குறிப்பாகக்‌ குறியீடுகள்‌ வர்ணகுழம்புகளைக்‌ கொண்டு 
வரையப்பட்டிருந்தால்‌ வாரணம்‌அடிக்க உதவும்‌ மட்டையைக்‌ 
கொண்டு சுத்தம்செய்தல்‌ நல்லது. இரும்புக்கம்பி மட்டைகளை 
உபயோகப்படுத்தக்‌ கூடாது. 


அத்தகைய குறியீடுகளின்‌ அளவுகளை அறிய அளவுகள்‌ . 
பொறிக்கப்பட்ட அட்டைகளைப்‌ பயன்படுத்தி புகைப்படம்‌ 
மட்டும்‌ எடுத்துக்கொள்ளவும்‌. 

கல்வெட்டுக்கள்‌ அல்லது குறியீடுகளை படிவம்‌ 
(Estampage) எடுப்பது பழைய முறையாகும்‌. அவ்வாறு 
எடுக்கப்பட்ட படிவங்களில்‌ சில எழுத்துக்கள்‌ தெளிவாகத்‌ 
தெரியாமல்‌ இருக்க வாய்ப்புண்டு. அந்தக்‌ குறையை நிறைவு 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 65 
செய்ய தற்போது டிஜிட்டல்‌ கேமராக்களின்‌ மூலம்‌ 
புகைப்படமெடுக்கும்‌ முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 

நன்கு சுத்தம்‌ செய்யப்பட்ட குறியீடுகள்‌ மற்றும்‌ 
கல்வெட்டுக்கள்‌ மீது தண்ணீரைத்‌ தெளித்துப்‌ புகைப்படமெடுக்க 
வேண்டும்‌. அவ்வாறு டிஜிட்டல்‌ கேமராக்களின்‌ மூலம்‌ 
எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்‌ கம்ப்யூட்டரில்‌ கோரல்‌ டிரா 
மற்றும்‌ மைக்ரோ சாப்ட்‌ போட்டோஷாப்‌ உதவியுடன்‌ சரி செய்து 
இரண்டு அல்லது நான்கு மடங்கு பெரிதாக்கி எழுத்துக்களையும்‌ 
வடிவங்களையும்‌ மிகத்தெளிவாகக்‌ காண முடியும்‌. அதனால்‌ 
கல்வெட்டு வாசகங்களைப்‌ பிழையின்றி படித்தறிய முடியும்‌. 


இருப்பினும்‌ பழைமையானதும்‌ உண்மையா 
வடிவத்தைப்‌ படிவமெடுக்கும்‌ முறைபற்றிக்‌ காண்போம்‌. 
மேல்பரப்பை ஈரப்படுத்தி குளிரப்படுத்துதல்‌ 

கல்வெட்டு மற்றும்‌ குறியீடுகள்‌ பொறிக்கப்பட்டுள்‌ 
பாறைகளின்‌ மேல்தளத்தை தண்ணீரால்‌ ஈரப்படுத்தி 
குளிரப்படுத்துவது மிகவும்‌ அவசியமாகும்‌. கல்‌ சமதரையாக 
படுக்கைவசமாக இருந்தால்‌ அதிகமாக படிந்துள்ள நீர்‌ 
நீர்‌உறிஞ்சியைக்‌ கொண்டு நீக்கப்பட வேண்டியது அவசியமாகும்‌. 
படி வெடுக்கும்‌ தாளின்‌ அளவை நிர்ணயித்தல்‌ 


முதலில்‌ கல்வெட்டு மற்றும்‌ குறியீடுகளின்‌ நீள அகலத்தை 
அளந்து பின்னர்‌ அந்த அளவை விட பக்க அளவில்‌ 150 செ.மீ 
சேர்த்து கணக்கில்‌ எடுத்துக்கொண்டு படிவம்‌ எடுக்க 
வெள்ளைத்தாள்களை கத்தரித்து தயார்செய்து கொள்ள வேண்டும்‌. 
உதாரணமாக நீளஅகலம்‌ 500 செ. மீ என்றால்‌ வெள்ளைத்தாளின்‌ 
அளவு 650 செ.மீ ஆக எடுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
கணக்கிடப்பட்ட அளவினைக்‌ கல்வெட்டு மற்றும்‌ குறியீட்டினை 
மையப்படுத்தி சாக்கட்டி யால்‌ கோடிட்டு அடையாளப்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌. தேவைக்கேற்றபடி. சாக்கட்டியின்‌ நிறத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்தல்‌ நல்லது. 


t 


66 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 
படி வெடுக்கும்‌ தாளை ஈரப்படுத்துதல்‌ 
வாளியில்‌ சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கொண்டு 
வெள்ளைத்தாளை தண்ணீரில்‌ முழுமையாக நனைத்து ஈரப்படுத்த 
வேண்டும்‌. தாளில்‌ உள்ள அதிகமான தண்ணீரைத்‌ தானாகவே 
வடியச்‌ செய்தல்‌ நல்லதாகும்‌. 
படிவெடுக்கும்‌ தாளைப்‌ பரப்புதல்‌ 


ஏற்கனவே வரையப்பட்டுள்ள கோடுகளை 
அடையாளமாகக்‌ கொண்டு ஈரப்படுத்தப்பட்ட வெள்ளைத்‌ 
தாளைக்‌ கல்வெட்டு அல்லது குறியீட்டின்‌ மேல்‌ பரப்பில்‌ 
சுருக்கங்கள்‌ இல்லாமல்‌ விரிக்க வேண்டும்‌. 
கல்வெட்டு அல்லது குறியீடு ஆழமாக பொறிக்கப்‌ 
'ட்டி ருந்தால்‌ மட்டும்‌ இரண்டு தாள்களை ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றாக 
ிரித்துக்‌ கொள்ளலாம்‌. 


ல்தரை மேல்பரப்புக்கும்‌ தாளுக்கும்‌ இடையே உள்ள 
ற்றை நீக்குதல்‌ 

நீர்உறிஞ்சியின்‌ உதவியால்‌ தாளைக்‌ கல்தரையோடு 
ஒட்டிக்கொள்ளச்‌ செய்வது அவசியம்‌. இவ்வாறு செய்வதன்‌ மூலம்‌ 
கல்தரையின்‌ மேற்பரப்பு மற்றும்‌ வெள்ளைத்தாளுக்கு இடையெ 
சிக்கியுள்ள காற்றானது நீக்கப்பட்டு விடும்‌. அடி. மட்டையால்‌ 
அடிக்கும்போது நீக்கப்படாத காற்றால்‌ தாள்‌ கிழிந்து சேதமடைய 
வாய்ப்பு அதிகம்‌ உண்டு. 
அடிமட்டையால்‌ அடித்தல்‌ 


- அடிமட்டையைக்‌ கொண்டு மேலிருந்து கீழாகவும்‌ 
இடமிருந்து. வலமாக தாளின்‌ முழுப்பகுதியையும்‌ மெதுவாக 
அடிக்கவும்‌. அவ்வாறு அடிப்பதால்‌ பள்ளமாக உள்ள 
புள்ளிக்கோடு அல்லது தொடராகப்‌ பொறிக்கப்பட்ட கோடுகளின்‌ 
பகுதியில்‌ தாளானது புகுத்தப்‌ பட்டுவிடும்‌. அவ்வாறு 
அடிக்கும்போது தாள்‌ நகரவும்‌, சேதமடையவும்‌ வாய்ப்புண்டு. 

ஆகவே அதிகம்‌ கவனம்‌ தேவை. ஏதோ ஒரு காரணத்தால்‌ 


தாள்‌ சேதமடைந்தால்‌ அதனை நீக்கிவிட்டுப்‌ புதியதாளை 
உபயோகப்படுத்தவும்‌. 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 67 

கல்வெட்டு அல்லது குறியீடு பொறிக்கப்பட்டுள்ள 
கற்பலகை அல்லது கல்த்தூண்‌ செங்குத்தானதாக இருந்தால்‌ 
அடிக்கப்பட்ட தாளை வெள்ளை நூல்‌ கயிற்றால்‌ இறுக்கமாகக்‌ 
கட்டுவது அவசியமாகும்‌. 
கருப்பு மையை ஒத்துதல்‌ : 

நன்றாகக்‌ காய்ந்து சிறுசிறு துண்டுகளாக்கப்பட்டு தகர 
அல்லது பிளாஸ்டிக்‌ டப்பாவில்‌ அடைத்து வைக்கப்பட்ட 
துண்டுகளிலிருந்து கல்வெட்டு அல்லது குறியீட்டினைப்‌ படிவம்‌ 
எடுக்கத்‌ தேவையான துண்டுகளை மட்டும்‌ அலுமினியத்‌ தட்டில்‌ 
எடுத்துக்கொண்டு தண்ணீர்‌ இட்டுக்‌ குழைத்துச்‌ சற்று 
முன்னதாகவே கருப்புமையைத்‌ தயார்செய்து வைத்து 
கொள்ளுதல்‌ நல்லது. 

ஏற்கனவே தயார்செய்து வைக்கப்பட்டள்ள கருப்பு மை 
சிறியமையொற்றியின்‌ உதவியால்‌ பெரியமையொற்றியில்‌ 
நன்றாகத்‌ தடவிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

கல்வெட்டு அல்லது குறியீட்டின்‌ மீது ஒட்டி, அடி 
மட்டையால்‌ அடிக்கப்பட்ட வெள்ளைத்தாளின்‌ மீது சிறிய 
மையொற்றியால்‌ கருப்புமையை மேலிருந்து கீழாகவும்‌, 
இடமிருந்து வலமாக மெதுவாகவும்‌, சீராகவும்‌ வெள்ளைத்தாள்‌ 
முழுமையாக ஒற்றப்பட வேண்டும்‌. அவ்வாறு ஒற்றுவதால்‌ 
மேடான பகுதி கறுப்பாக மாறும்‌. பள்ளமான பகுதி கறுப்புமையால்‌ 
ஒற்றப்படாத காரணத்தால்‌ தாளின்‌ நிறமான வெள்ளையாகவே 
இருக்கும்‌. அந்த வெள்ளையான கோடுகளின்‌ வடிவமே கல்வெட்டு 
அல்லது குறியீட்டின்‌ வடிவமாகும்‌.அதுவே உண்மையான 
(Estampage) படி. வமாகும்‌. 
படிவத்தைப்‌ புகைப்படமெடுத்தல்‌ 

மேற்கண்டப்டி படிவம்‌ எடுக்கப்பட்டதை மட்டும்‌ முதலில்‌ 
புகைப்படம்‌ எடுத்துக்கொள்வது மிக அவசியமாகும்‌. மேலும்‌ 
களஆய்வுக்கு உடன்‌ வந்தவர்கள்‌ உதவிசெய்தோர்‌ ஆகியோரையும்‌ 
படிவத்துடன்‌ புகைப்படம்‌ எடுத்துக்‌ கொள்வதும்‌ மேற்கொண்டு 
ஆய்வுக்குச்‌ சான்றாக இருக்கும்‌., ன்‌ 


68 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 
படிவத்தை அடையாளமிட்டு நீக்கி உலர வைத்தல்‌ 


படிவம்‌ எடுக்கப்பட்ட தாளைச்‌ சற்றுநேரம்‌ உலர வைக்க 
வேண்டும்‌. படிவத்தை அடையாளம்‌ கண்டுகொள்ள 
அடையாளமாக அதனை வரிசைப்படுத்த எழுதுகோலால்‌ 
எண்ணிட்டு அடையாளமிடுதல்‌ அவசியமாகும்‌. பின்னார்‌ 
அத்தாளின்‌ கல்லெட்டு அல்லது குறியீட்டின்‌ பகுதியிலிருந்து 
மெதுவாகச்‌ சேதமடையாமல்‌ எடுக்க வேண்டும்‌. அவ்வாறு 
எடுக்கப்பட்ட தாளை நிழலான இடத்தில்‌ மேலும்‌ நன்றாக 
உலரவைக்க வேண்டும்‌. 


படிவத்தைப்‌ பாதுகாத்தல்‌ 


நன்றாக உலர்ந்த பின்னர்‌ நீண்டதொரு கல்வெட்டாக 
ருந்தால்‌ அதனை மடித்து வரிசை எண்‌ படியாக ஒன்றின்‌ மேல்‌ 
ஒன்றாக அடுக்கி வைக்க வேண்டும்‌. பிளாஸ்டிக்‌ தாளால்‌ மேலும்‌ 
மடித்து குளிரான அறையில்‌ பாதுகாத்தல்‌ நல்லதாகும்‌. 


படிவம்‌ எடுக்கும்‌ உபகரணங்களை எல்லாம்‌ உள்ளனவா 
என சோதித்து மீண்டும்‌ திரும்ப எடுத்து வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. படிவமெடுக்கப்பட்ட கல்வெட்டு அல்லது 
குறியீட்டினைப்பற்றிய சிறுகுறிப்புகளை படித்திலும்‌, விபரமாக 
அதற்கான பதிவேட்டில்‌ பூர்த்தி செய்தல்‌ அவசியம்‌. மேற்கொண்டு 
அனைத்துத்‌ தகவல்களையும்‌ நோட்டு புத்தகத்தில்‌ பதிவுசெய்வதும்‌ 
மிகவும்‌ அவசியமாகும்‌. 


நிறைவு 

உங்களால்‌ படிவம்‌ எடுக்கப்பட்ட கல்வெட்டு அல்லது 
குறியீடு ஏதோ ஒரு காரணத்தால்‌ சேதமடைந்தாலும்‌ தங்களது 
கடினமான உழைப்பால்‌ எடுக்கப்பட்ட படிவம்‌ வருங்காலக்‌ 
கட்டத்தில்‌ ஒரு சான்றாக தலைநிமிர்ந்து நிற்கும்‌ என்பதில்‌ ஐயம்‌ 
ஏதும்‌ உள்ளதோ. 

உங்களது ஆய்வு அறையின்‌ சுவரில்‌ அப்படிவத்தை 
தொங்கவிட்டு ஒவ்வொரு எழுத்துக்களை நன்கு கவனித்து, 


... கல்வெட்டு எழுத்துக்களின்‌ அட்டவணைகளுடன்‌ ஒப்பிட்டு 


த ்‌ கல்வெட்டின்‌ வாசகத்தைப்‌ படித்து அதன்‌ பொருள்‌ அறிவீர்களாக.- 


ச. 


திர 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 69 

குறியீடுகளில்‌ மறைந்துள்ள தகவல்கள்‌ அனைத்தும்‌ 
பிரபஞ்சத்தில்‌ என்றும்‌ அழியாதபடி, உள்ளன என்பது எனது 
அனுபவரீதியாக யாம்‌ கண்டும்‌, கேட்டும்‌ உணர்ந்ததாகும்‌. 

உங்களது கடினமான உழைப்பாலும்‌ தேடலாலும்‌ 
கண்டுகொண்ட உண்மைகளை அனைவரும்‌ அறியும்படியாக 
அவைகளைத்‌ தொகுத்து ஒருநூலாக அச்சிட்டு 
வெளியிடுவீர்களாக. 

மேலும்‌ அந்தநூலானது சந்திரனும்‌ ஆதித்தனும்‌ 
(சந்திராதித்தன்‌) உள்ளவரை உங்களது தன்னலமற்ற சேவையை 
மறவாது நினைவுபடுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ என்பது நிச்சயமாகும்‌. 

தங்களால்‌ வெளியிடப்பட்ட நூல்களின்‌ விற்பனையில்‌ 
இருந்து வரும்‌ வருமானத்தில்‌ ஒருபகுதி சமூகமேன்மைக்கு நீங்கள்‌ 
செய்யும்‌ முதலீடாகட்டும்‌. அதுவே நாம்‌ செய்ய வேண்டிய 
தலைசிறந்த முதலீடு என்பதை அறிவோமாக. 


Geta 


70 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வாலாறு 
பத! 3வடு 


தேதி 
கிராமம்‌ அல்லது ஊரின்‌ பெயா்‌ 
அட்சரேகை 
தர்க்க ரேகை , 
பேருந்து வழித்தடம்‌ 
புகைவண்டி வழித்தடம்‌ 
தூரம்‌ 
பேருந்து நிலையத்திலிருந்து 
புகைவண்டி. நிலையத்திலிருந்து 
இடம்‌ 
கோயில்‌ 
மலை 
பாறை 
நன்செய்‌, புன்செய்‌, நத்தம்‌, நிலம்‌ 
காணப்படும்‌ மேல்பரப்பு பகுதி 
| கோயில்சுவர்‌ 
கோயில்தரை 
மலைக்குகை 
பாறை 
கல்தூண்‌ 
கற்பலகை 
நீளம்‌ அல்லது உயரம்‌, அகலம்‌, கனம்‌ 
நோக்கும்‌ திசை வடக்கு அல்லது தெற்கு 
கிழ மேல்‌ அல்லது தென்வடல்‌ 
தகவல்‌ கொடுத்தவர்கள்‌ 
முகவரி 
ஆய்வின்போது உடன்‌ இருந்தோர்‌ முகவரி 
குறிப்புகள்‌ 
ஆய்வுக்கு உதவியவர்கள்‌ 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ ஆ 71 


'தோ' குறியீடும்‌ அதனது வளர்ச்சியும்‌ 


நன்றி: தமிழ்‌ நாடு தொல்லியல்‌ துறை 


72 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 


மதுராவில்‌ கண்டறியப்பட்ட கல்வெட்டில்‌ காணப்படும்‌ 


ஸ்ரீ யின்‌ குறியீடு 


Mathura Inscription of Sodisa 


Provenan e Mathura, Mathura District, Uttar Pradesh 


Dynasty: Kshatrapa King: Sodisi 


Date: ௩ lst century BC. Language Prakrit 
& பாற influenced by 
Sanskrit, Brahmi 


Remarks: Records thal a tank, a grove, an assembly hall, 
a well, a pillar and a stonc slab beanng, the 
image of Sri were caused to be made by 
Kauski of Pakshaka the wifc of Mulavasu 
and the mother of Vasu 


Reference: Ep. Ind, Vol XL. pp. 171 ப்‌ and plate 
facing ஐ 172 


ச 


6. 
2 


அவ்‌ 


1) 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 73 
டிஜிட்டல்‌ கேமராவின்‌ மூலம்‌ புகைப்படம்‌ மற்றும்‌ 
மைக்ரோ சாப்ட்‌ போட்டோஷாப்‌ உதவியுடன்‌ 
சரி செய்த மாதிரிப்‌ படங்கள்‌ 


ட்ட... நள்‌, 
iy த சத்தி 
ட எப்‌ 1ஆ 


ன்‌ 
ஷூ] 


rn? 


ஞு டடக்‌ > 
i தகன பப 


நன்றி : தமிழ்நாடு தொல்லியல்‌ துறை 


74 * அகழாயவுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 
திருவண்ணாமலை செக்குக்‌ கல்வெட்டு 


திருவண்ணாமலை வடக்கு கிரிவல திருவீதியின்‌ 
்‌ வடபுறத்தில்‌ அமைந்துள்ள ஆடையூரில்‌ 70 செ.மீ விட்ட அளவு 
கொண்ட பழங்காலக்‌ கல்செக்கில்‌ பொறிக்கப்பட்டி ருந்த 
கல்வெட்டொன்று (இ.லெ. சுபாஸ்‌ சந்திர போஸ்‌ அவர்களால்‌) 


ன்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. அதில்‌ சகரயாண்டு எனக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. (நன்றி. பழங்காசு இதழ்‌ எண்‌ 6) 


ப்ப 15 


ணவ 
தச 
காட்‌ பயல 


SR 


்‌ ்‌ 
த 
x 
Vg? 
௪ - 
கணி 
த 
பக. 


௯ 
SER 
க 


ட 5 ஞீ: 43 
4 னை 
ரி பா 


கல்வெட்டு : சகரயாண்டு எண்ணுற்றெழுபத்திநேழு வ ரண 
கோப்பாடிப்பெந்னை வடகரைகாட்டாம்‌ பூண்டியுடைய 
சேக்கிமான்‌ உலகளந்தான்‌ விரட்டினிட்ட செக்கு இதிரெட்டினான்‌ 
தேவனார்கொருமுறள்‌ பெண்ணை. 


அ 


அதி 


பண்பாட்டு ஆய்வுமையம்‌ * 75 
கல்வெட்டுச்செய்து : 


சகர ஆண்டு 877 (கி.பி 955) வராணகோப்பாடி 
நாட்டின்‌ பெண்ணை (நதியின்‌) வடகரையில்‌ அமைந்துள்ள 
காட்டாம்பூண்டி என்ற ஊரைச்சேர்ந்த சேக்கிழான்‌ உலகளந்தான்‌ 
விரட்டன்‌ என்பவர்‌ தானமாக கொடுத்த செக்கு இது. இதில்‌ 
எண்ணை ஆட்டுபவர்கள்‌ தேவருக்கு (திருவண்ணாமலை 
இறைவருக்கு) ஒரு முறள்‌ அளவு கொண்ட எண்ணெய்‌ 
காணிக்கையாக தரவேண்டும்‌ என்பது கல்வெட்டுச்‌ செய்தியாகும்‌. 


கல்வெட்டில்‌ காணப்படும்‌ முக்கியக்‌ குறிப்புகள்‌ 


சகர ஆண்டு 877 வாணகோப்பாடி : தற்போதைய 
திருக்கோவிலூர்‌ வட்டம்‌, திருவண்ணாமலை வட்டம்‌, செங்ச 
வட்டம்‌, தெற்கு ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய நாட்டின்‌ பெ 
வாணகோப்பாடி என்பதையும்‌ அந்த நாடு கி.பி955 இல்‌ எந்த ஓ 
பேரரசுக்கும்‌ உட்படாத நாடாக இருந்தது என்பது சகர (சகரை, 
என்ற கல்வெட்டெழுத்தின்‌ வாயிலாக அறியமுடிகிறது. 


முதன்‌ 


கற்கால லிட்டர்‌ என்ற முகத்தல்‌ அளவு போன்று முறள்‌ 
என்றபெயர்‌ கொண்ட ஒரு வகை அளவு கி.பி. 955 ஆம்‌ ஆண்டில்‌ 
வாணகோப்பாடி நாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டதை அறிய 
முடிகிறது. 


சேர்‌ ஆ 


76 * அகழாய்வுகள்‌ காட்டும்‌ தமிழக வரலாறு 
கல்வெட்டு மற்றும்‌ குறியீடுகள்‌ ஆய்வுக்கு 
துணை புரியும்‌ நூல்கள்‌ ம்‌ 
கல்லெழுத்துக கலை 
நடன. காசிநாதன்‌ 
வெளியீடு : மணிவாசகர்‌ நூலகம்‌, 


எம்‌.எ. 14 கங்குராம்‌ தெரு.பாரி முனை, 
சென்னை - 600 001. 


ச Hindu Symbology and other Essays 
By Swami Swahananda அ 
Published by Sri Ramakrishna Math,Mylapore, 
“hennal- 600 004 


incipal Symbols of World Religions, 
Swami Harshananda, 

க்‌ by Sri Ramakrishna Math, 
ylapore, Chennal- 600 004 


Sacred Symbols of Hindusim 

By J.R.Santiago, 

Published by Book Faith India, 

414416- Express Towers, 

Azadpur commercial Complex, 

New Delhi- 110032 _ 


Sacred Symbols of Buddhism 
By J.R.Santiago, 

Published by Book Faith India, 
414416- Express Towers, 
Azadpur commercial Complex, 
New Delhi- 110032 


Symbols of Art, Religion and Philosophy 

By Dr. Padma Sudhi 

Published by Intellectual Publishing House, 

23. Ansari Road, Daryaganj, New Delhi - 110 019 


Tilaka 

By Dr. Priyabala Shah 

Published by Dinkar Trivedi for the New Order Book CO., 
Eltis Bridge, 

Ahmedabad- 380 006 


பண்பாட்டு ஆய்வு மையம்‌ * 77 


தி.லெ. சுபாஷ்‌ சந்திர போஸ்‌, 

இருச்சிராப்பள்ளியில்‌ வசித்து வரும்‌ தன்னார்வ 
ஆய்வாளரான இவரது வயது 64. சர்க்கரை ஆலைகளின்‌ 
ஆலோசகராக பணிபுரிந்து ஒய்வு பெற்றவர்‌. பழங்கால குறியீடுகள்‌ 
மற்றும்‌ கல்வெட்டுக்கள்‌ பற்றிய ஆய்வு மேற்கொள்கிறார்‌. 

பழங்காசு இதழில்‌ இவரது ஆய்வு கட்டுரைகள்‌ 
வெளிவந்துள்ளன. மேலும்‌ பல்வேறு தலைப்பில்‌ தனது ஆய்வுக்‌ 
கட்டுரைகளை இனைய தளத்தில்‌ வெளியிட்டுள்ளார்‌. 


“The Master Key to unlock the mystery on Concencentric circles” 
என்ற தலைப்பில்‌ இவர்‌ வெளியிட்ட ஆய்வு கட்டுரையின்‌ மூலம்‌, 
உலகளவில்‌ குறியீடுகளைப்பற்றி ஆய்வு செய்து வரும்‌ ஆய்‌ 
அறிஞர்களுக்கு நன்கு அறிமுகமானவா. | 

கோவை ஸ்ரீ வலிதா புக்ஸ்‌ இவரது ஆத்மஜோதி குறியீடுட 
ஆடு புலி விளையாட்டும்‌ என்ற நூலை வெளியிட்டுள்ளது. 


தொடர்பு முகவரி 

தி.லை.சுபாஷ்‌ சந்திர போஸ்‌, 

43.பி. புது ரெட்டிதஷதரு, பீமருகர்‌, 
திருசசிராப்பள்ளி - 620 001 
தொலைபேசி எண்‌ : 0431- 2412649 
அலைபேசி எண்‌ : 97508 94532 
மின்னஞ்சல்‌ : ௮அavigyani@gmail.com 


